திருப்பெருந்துறை 


சிவம்‌ பெருக்கும்‌ திருநூலாகவும்‌, சிந்தைக்குத்‌ 
தித்திக்கும்‌ செந்தமிழ்த்தேனாகவும்‌, படிக்கின்றவர்கள்‌ 
அனைவரையும்‌ அமரராக்கும்‌ அருள்‌ நூலாகவும்‌ திகழ்‌ 
வது திருவாசகமாகும்‌. திருவாசகம்‌ தெரியாத தமிழன்‌ 
ஒருவனும்‌ இருக்கவேமுடியாது. 


அத்தகைய திருவாசகத்தில்‌ பாட்டுக்கள்கோறும்‌ 
நாம்‌ திருப்பெருந்துறையைப்‌ பார்க்கிறோம்‌. ஆனால்‌ 
திருப்பெருந்துறை எஙகேயிருக்கிறது? அது ஆற்றுத்‌ 
துறையா? கடற்றுறையா ? அல்லது ஓர்‌ இடத்தின்‌ 
பெயரா? என்பது நம்மில்‌ பெரும்பாலோர்க்குத்‌ தெரி 
யாது. பெரு ந்துறையா ! ! இதோ ஈரோட்டிற்குப்‌ பக்‌ 
கத்தில்‌ இருக்கிறதே என்னலாம்‌ சிலர்‌. தேவாரத்தில்‌ 
வந்துள்ள பேணுபெருந்துறைதானே; இதோ இருக்‌ 
கிறதே எனலாம்‌. இவை திருப்பெரு ந்துறை ஆகா. 


திருப்பெருந்துறைக்கு இன்று “ஆவுடையார்‌ 
கோயில்‌” என்பது பெயர்‌. இது மாயூரம்‌-காரைக்குடி 
புகைவண்டிப்‌ பாதையில்‌, அறந்தாங்கிக்கு அணுமை 
யில்‌ ஒன்பது கல்‌ தொலைவிலே இருக்கிறது. இன்று 


அவற்றுள்‌ அருவமாகி அருள்வழங்குந்தலம்‌ சிலவே. 
தில்லையாகிய சிதம்பரத்தில்கூட, பெருமான்‌ மூன்று 
நிலையிலும்‌ இருப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. இத்தலத்தில்‌ 
பெருமான்‌ அருவமாகவே அதாவது உருவம்‌ ஒன்றும்‌ 
இன்றியே எழுந்தருளியிருக்கின்றார்‌. 


சிற்பப்‌ பொக்கிஷமாகிற முன்‌ மண்டபங்களைத்‌ 
தான்டி உள்ளே போனால்‌ கருவறையாகிய சுவாமி 
சந்நிதியை அடைகிறோம்‌. பல தலங்களில்‌ பார்த்த 
ஞாபகத்தோடு பார்க்கின்றோம்‌. அங்கே சிவலிங்கத்‌ 


திருமேனியைக்கூடக்‌ காணாமையால்‌, இது என்ன திரு 
வுருவமே இல்லாத கோயிலா என்று திகைக்கிறோம்‌. 


501 090 துழாவுகிறோம்‌. ஒரு பீடம்‌ தென்படுகிறது. 
அதுதான்‌ சுவாமி; கும்பிடுங்கள்‌ என்று நம்பியார்‌ 
பார்க்கச்‌ சொல்லுகின்றார்‌. இதுவா சுவாமி என்று 
அவரைக்‌ கேட்கின்றோம்‌. அவர்‌ சொல்லுகிறார்‌ : சிவ 
லிங்கம்‌ மூன்று பகுதியான து. மேலே குழவி போன்ற 
ஒரு பகுதி. அதன்‌ அடியிலே சதுரமான ஒரு பீடம்‌. 
அதற்கும்‌ அடியிலே ஒரு பீடம்‌. மேலுள்ள பகுதிக்குப்‌ 
பாணம்‌ என்று பெயர்‌. நடுவிலுள்ள பீடத்திற்குச்‌ 
சத்திபீடம்‌ என்று பெயர்‌. அடியிலுள்ள பகுதிக்குப்‌ 
பிரமபீடம்‌ என்று பெயர்‌. இம்மூன்றும்‌ கூடிய சிவலிங்‌ 
கத்தையே மற்றத்‌ தலங்களில்‌ நீங்கள்‌ காண்கிறீர்கள்‌. 
இங்கே சத்திபீடமாகிய பகுதிமட்டும்‌ இருக்கின்றது. 


அதற்குமேலே குவளைசாத்தி அலங்காரம்‌ செய்கிறோம்‌, 
இங்கே தரிசிக்க வருகிறவர்கள்‌ கண்டு உய்வதற்காக. 
அவ்வளவுதான்‌. இங்கே சுவாமிக்கு உருவமே இல்லை. 
வருகின்றவர்கள்‌ இந்தச்‌ சத்திபீடத்தில்‌ அறிவொளி 
வடிவாகத்‌ தம்‌ ஆன்மநாயகனைத்‌ தியானித்து வழி 
படுக எனக்‌ கூறுகிறோம்‌. வருகின்றவர்கள்‌ ஞானப்‌ 
பசிகொண்டு வருவதால்‌ அங்ஙனமே மெய்ம்மறந்து, 
சிந்தையொன்றித்‌ தியானிக்கிறார்கள்‌. உருவமில்லாத 
அருவமாக இறைவன்‌ காட்சி வழங்குகின்றார்‌; ஆன்ம 
நாதர்‌ என்ற பெயரைத்‌ தாங்குகிறார்‌. 


இதுமட்டுமல்ல. இங்கே கொடிமரம்‌, நந்தி, பலி 
பீடம்‌ இவைகளைப்‌ பார்த்தீர்களா! இல்லையே! அருவ 
மாய்‌ எழு ந்தருளியிருக்‌ ரூம்‌ இறைவனுக்கு உருவமான 
இந்த அங்கங்கள்‌ எதற்கு? வேண்டாமல்லவா! தியா 
னிக்கும்போது தியானிக்கின றவர்களுடைய அகமுகப்‌ 
OS அதுவே நந்தி. விணாதண்டாகிய 
சுழுமுனை வழியாக மேல்நோக்கிப்‌ புருவமத்திவரை 
செல்கின்ற தியானமே கொடிமரமும்‌. அதில்‌ ஏ றியிருக்‌ 
கிற கொடியும்‌. மணிபூரகமாகிற மார்புப்பகுதியே பலி 
பீடம்‌. இங்கே எல்லாம்‌ ஞானமயம்‌. ஆதலால்‌ உருவம்‌ 
ஓன்றுமில்லை என்று விளக்கந்தந்து நம்மை அன்புலகி 
விருந்து உயர்த்தி அறிவுலகில்‌ உலாவவைத்து அருள்‌ 
வடிவாகிய அம்பாள்‌ சந்நிதிக்கு அழைத்துப்போகிறார்‌. 


3 


வலது காலைத்‌ தொங்கவிட்டுக்கொண்டு ஞானமுத்தி 
ரைக்கையுடன இருப்பது போலவும்‌. எதிரிலே வாத 
வூரர்‌ தலை வணங்கி வாய்‌ பொத்தி மெய்ம்மறந்து 
கண்ணீர்வழியக்‌ களித தும்ப நிற்பதுபோலவும்‌ உள்ள 
ஒரு தெய்வீக ஞானக்காட்சியை என்‌ சிந்தையாற்கண்‌ 
டேன்‌. என்னை மறந்துநின்றேன்‌. அப்போது நம்பி 
யார்‌ இரண்டாங்காலத்திற்கு உரிய நேரமாகிவிட்டது, 
நான்‌ போகவேண்டும்‌ வாருங்கள்‌ என அழைத்தார்‌. 
எனக்கும்‌ இரண்டாங்கால தீபாராதனை பார்க்கவேண்‌ 
டும்‌ என்ற ஆசை. வலமாகவந்து சுவாமி சந்நிதியை 
மீட்டும்‌ அடை ந்தோம்‌. 


கருவறையின்‌ உள்‌ திருவாசல்‌ சாத்தியிருந்தது. 
அதற்குமுன்‌ திரை தொங்கியது. விளக்குகள்‌ அலரி 


யணீயாக எரிந்தன. காலமென்றால்‌ மேளம்‌ சுத்த 
மத்தளம்‌ எல்லாம்‌ வாசிப்பார்களே என்றிருந்தேன்‌. 
ஓன்றும்‌ இல்லை. சின்னம்‌, சங்கு, மணி இவற்றின்‌ 
சத்தந்தான்‌ கேட்டது. கதவு திறந்தது. திரை விலகி 
யது. உள்ளே நம்பியார்‌ கையில்‌ அடுக்குத்தீபத்தை 
ஏ ந்திநின்றார்‌. ஓரே புகைமயம்‌. இவ்வளவுபுகை எங்கே 
யிருந்து வருகிறது என்று உற்று நோக்கினேன்‌. 
சுவாமி திருமுன்புள்ள படைகல்லில்‌ சாதம்‌ மலைபோலக்‌ 
கொட்டிக்கிடந்தது. அதைச்குழத்‌ தீம்புழல்‌ என்று 
வழங்கப்பெறும்‌ தேங்குமல்‌ அதிரசம்‌ அப்பம்‌ வடை 


முதலான படங்கள்‌ பரப்பப்பெற்றிருந்தன. சாத 
மலைமேல்‌ வில்வங்கள்‌ சிதறிக்கிடந்தன. மலையிலிருந்து 
புகை கிளம்பிக்‌ கருவறை முழுதையும்‌ மூடியிருந்தது. 
அதற்கு அணுமையில்‌ வெளியிலே நம்பியார்‌ திபாரா 
தனைகளை முறைப்படிச்‌ செய்து முடித்தார்‌; சோடச 
உபசாரங்களையுஞ்செய்தார்‌; வெளியில்வந்து விபூதி 
கொடுத்தார்‌; திருப்தியாகத்‌ தரிசனம்‌ ஆயிற்றோ என்று 
கேட்டார்‌. என்ன ஐயா! சாதத்திற்கா தீபாராதனை 
என்றேன்‌. நம்பியார்‌ அதுதான்‌ இந்தத்‌ தலவிசேஷம்‌; 
சுவாமி ஆன்ம நாதரல்லவா! மிகக்கிழவர்‌. அவருடைய 
வயது அளவிடமுடியாததல்லவா! ஆதலால்‌ அன்னத்‌ 
தின்‌ ஆவிதான்‌ அவருக்கு நைவேத்தியம்‌; அவர்‌ ஆவி 
நாதராயிரு ந்து நமக்கு ஆன்மநாதராக விளங்குகிறார்‌ 
என்றார்‌. எல்லாம்‌ எனக்கு வியப்பாகவே இருந்தது. 


இங்கே உற்சவரைக்‌ காணவில்லையே ; உற்சவமே 
இல்லையா என்றேன்‌. ஆண்டிலே இரண்டு விழாக்கள்‌ 


உண்டு. சிதம்பரம்போல ஆனியும்‌ மார்கழியுந்தான்‌. 


ஆனால்‌ இங்கு ஆனித்திருவிழா மிகச்‌ சிறப்பானது. 
ஆனி மகநட்சத்திரந்தானே மாணிக்கவாசகர்‌ சிவாத்‌ 
துவித முத்திபெற்ற சிறந்தநாள்‌. ஆதலால்‌, மாணிக்க 
வாசகர்‌ அறிவாற்‌ சிவனேயானதால்‌ அவருடைய திரு 
வுருவம்‌ அதோ இருக்கிற துபாருங்கள்‌; இங்கே எல்லா 
விழாக்களும்‌ அவருக்குத்தான்‌. பிறதலங்களில்‌ சுவாமி 


5 


இவர்‌ யார்‌ என்றா கேட்கிறிர்கள்‌. இவர்தான்‌ 
மதுரைவீரர்‌. அந்த மதுரைவீரனை எண்ணிவிடாகீர்‌ 
கள்‌. சோமசுந்தரப்பெருமான்‌ வாதவூரடிகளுக்காகக்‌ 
குதிரைகளை ஓட்டிக்கொண்டு குதிரை வீரராகவந்து, 
குதிரைகளைக்‌ கயிறு மாறிப்‌ பாண்டிய மன்னனிடம்‌ 
கொடுத்துச்‌ சென்றாரே: அவர்தான்‌ இந்த வீரர்‌. 


எவ்வளவு முரட்டுக்‌ குதிரை. தாவியோடுகின்ற 
ஓட்டம்‌. அதனைத்தடுத்து நிறுத்துவதால்‌ அதற்குள்ள 
கோபம்‌. கடிவாளத்தை இழுத்துப்‌ பிடிக்கின்ற விரர்‌ 
பெருமானுடைய கட்டுமஸ்தான உடல்‌. இழுத்துப்‌ 
பிடிப்பது இடதுகை வேலைதான்‌, எளிமையான காரி 
யந்தான என்கிற அலட்சியமான பார்வை. ஓரு விரன்‌ 
அணியவேண்டிய அணிவகைகள்‌. குதிரைக்கு இடும்‌ 
சேணங்களின்‌ அமைப்பு. இத்தனையையும்‌ அனுபவிக்‌ 
கிறோம்‌ இவர்‌ தோற்றத்தில்‌. பக்கத்திலே காதில்‌ குண்‌ 
டலமும்‌, தலையில்‌ சிரவடமும்‌, மார்பிலே கண்டிகையும்‌, 
நெற்றியில்‌ சந்தன ப்பொட்டுமாக இருப்பவரே குதிரை 
களை ஓப்புக்கொடுக்கவந்த மாணிக்கவாசகர்‌. இவருக்‌ 
காகத்தானே பெரிய தென்னன்‌ பெரு ந்துறையான்‌ 
குதிரைவீரனாக வந்தது. அந்த அருளின்‌ அளவை 
எண்ணி வியந்த முகபாவத்துடன்‌ அவர்‌ நிற்கிறார்‌. 


இதோ கம்பீரமான தோற்றத்துடன்‌ இருப்பவர்‌ 
ஊர்த்துவ தாண்டவமூர்த்தி. எவ்வளவு எடுப்பான 
பார்வை. இவருக்கு எட்டுக்கைகள்‌. வலது கைகளில்‌ 
உடுக்கை, பாணம்‌, அங்குசம்‌, அபயம்‌ விளங்குகின்‌ 
றன. இடதுகைகளில்‌ எரி, மான்‌, வில்‌, மல இவைகள்‌ 
காட்சியளிக்கின்‌ றன. . இடது காலைச்‌ சிறிது வளைத்து 
முயலகன்மீது ஊன்றியிருக்கின்றார்‌. முயலகன்‌ சுமை 
தாங்காமல்‌ விழிபிதுங்கத்‌ திருமுகத்தை நோக்குகிறான்‌. 
வலதுகாலைப்‌ பாதத்தின்‌ முன்புறம்‌ வெளியில்‌ தெரியத்‌ 
கலைக்குநேரே நிமிர்த்தி உயர்த்தி ஆடுகிறார்‌. நந்தியும்‌ 
பாணாசுரனும்‌ பக்கவாத்தியக்காரர்கள்‌. நந்தி மத்தளம்‌ 
கொட்டுகிறார்‌. பாணாசுரன்‌ குடமுழா என்னும்‌ பஞ்சமுக 
வாத்தியம்‌ வாசிக்கிறான்‌. இப்படிக்‌ காளியோடு கலைப்‌ 
போட்டி நிகழ்கிறது. வெறுங்களிப்புக்‌ கலையா? மக்க 
ளுடைய ஆணாவமலத்தையடக்க மேற்கொண்ட அருட்‌ 
கலை. அதனால்‌ காளி தோற்று நாணித்‌ தலைகுனிந்து, 
கைகளைப்‌ பிசைந்துகொண்டு பெண்மை தோன்ற 
எதிரிலே இருப்பதைப்‌ பாருங்கள்‌. இதனை வள்ளுவர்‌ 
கூடப்‌ பாராட்டினார்‌ என்று ஓருசெய்தி உண்டல்லவா ? 
“ இழைநக்கி நூல்‌ நெருடும்‌ ஏழை அறிவேனோ? குழை 
நக்கும்‌ பிஞ்ஞகன்றன்‌ கூத்து” என்றாராமே. 


காளியின் முகத்தில்‌ எவ்வளவு கோரமும்‌ கோபமும்‌ 
இருக்கவேண்டும்‌. அவள்விழிகள்‌ அவற்றைக்‌ காட்டு 
கின்றன. ஆனாலும்‌, நாணம்‌ முகத்தில்‌ ஒளிவிடுகிற து. 
எப்படிப்பட்டவர்களுக்கும்‌ தோல்வி ஏற்படுமானால்‌ 
இப்படித்தான்‌. 


காளிக்குக்‌ கைகள்‌ பத்து. முதலில்‌ வலதுகைகளை 
மேலிருந்து கீழே வரிசையாகப்‌ பார்த்துவாருங்கள்‌ . 
டமருகம்‌, சக்கரம்‌, சுரிகை, சூலம்‌, தொங்குகின்‌ நகை, 
பிசைந்த பாவனையிற்‌ கைகள்‌ இவைகளைக்‌ காணலாம்‌. 
இடது கைகளில்‌ பாசம்‌, அங்குசம்‌, கேடகம்‌, கபாலம்‌, 
தொங்குங்கை, பிசையுங்கை இவைகளைக்‌ காணலாம்‌. 
இடதுகாலை முன்வைத்து, வலது குதிகாலைத்‌ தூக்கி, 
பாதத்தையூன்றி மிடுக்காக நின்றாலும்‌ கைகளைப்‌ பிசை 
கின்றார்‌. பெண்கள்‌ கைகளைப்‌ பிசைவது எப்போது? 
ஏதாவது வெட்கப்பட நேரிட்டால்தானே. 


இதோ காணப்படுகிறவர்‌ வீரபத்திரர்‌. நிமிர்ந்த 
நிலையில்‌ எதையும்‌ பொருட்படுத்தாத பார்வை இருப்‌ 
பதைக்‌ கவனியுங்கள்‌. இவர்‌ வாசலின்‌ மேல்பாகத்தில்‌ 
இருக்கிறார்‌. இவருக்கு எட்டுக்கைகள்‌. வலதுகை நான்‌ 
கிலும்‌ முறையே ரூலத்தின்‌ காம்பு, தமருகம்‌, கத்தி, 
வேதாளம்‌ இவற்றையும்‌, இடதுகை நான்கிலும்‌ sur 
லம்‌, கேடகம்‌. மணி, சூலத்தின்‌ முன்பகுதி இவற்றையும்‌ 
ஏந்தியிருக்கிறார்‌. கீழே ஓர்‌ அசுரன்‌ விழுந்து கிடக்‌ 
கிறான்‌. அவன்‌ தலையிலே சூலத்தின்‌ நுனி குத்திக்‌ 
கொண்டிருக்கிறது. சூலம்‌ குறுக்காகப்‌ பிடிக்கப்பட்‌ 
டிருப்பதைக்‌ கவனியுங்கள்‌. இவரின்‌ மீசையும்‌ கோரப்‌ 
பற்களும்‌ பிதுங்கிய விழிகளும்‌ இவருடைய காவற்‌ 
சிறப்பைக்‌ காட்டுகின்றன. ஆகமங்களிலும்‌ சிற்ப சாத்‌ 
கிரத்திலும்‌ இவருக்கு உக்கிர வீரபத்திரர்‌ என்பது 
பெயராகக்‌ காணப்படுகிற து. 


இதோ முதல்‌ தூணில்‌ மிகப்‌ பயங்கரமான உருவம்‌ 
தெரிகிறதல்லவா ! இவர்தான்‌ நரசிம்மமூர்த்தி. திறந்த 
வாய்‌. வாயில்‌ வரிசையான கோரப்பற்கள்‌. பத்துக்‌ 
கைகள்‌. மடியிலே இரணியன்‌. இவர்‌ வலது கைகளில்‌ 
குடர்‌, சக்கரம்‌, வச்சிரம்‌ இவைகளும்‌ இடது கைகளில்‌. 
குடல்‌, சங்கம்‌, கேடகம்‌ இவைகளும்‌ விளங்குகின்றன. 
வலது கையொன்றால்‌ இரணியன்‌ மார்பை அமுக்கிப்‌ 
பிடித்துக்கொண்டு, இரண்டு கைகளாலும்‌ வயிற்றைக்‌ 
கீறி, குடலைப்‌ பிடுங்கி மாலையாகப்‌ போட்டுக்கொள்ளும்‌ 
பாவனையில்‌ இருக்கிறார்‌. பக்கத்திலே இரணியன்‌ மக 
னாகிய பிரகலாதன்‌ நின்றுகொண்டிருக்கிறான்‌. அவன்‌ 
முகபாவத்தில்‌ அச்சமும்‌ அன்பும்‌ கலந்த பார்வை. 


இவர்‌ இருப்பது முன்மண்டபம்‌. இதற்குப்‌ பெரிய 
மண்டபம்‌ என்று பெயர்‌. இதில்‌ முதல்‌ வரிசையில்‌ 
உள்ள தூண்கள்‌ ஏழுதான்‌. மொத்தம்‌ அறுபது 
தூணாகளே உள்ளன. மக்கள்‌ ஆசை எவ்வளவு பாருங்‌ 
கள்‌. ஆயிரக்கால்‌ மண்டபம்‌ என்று இதனை அலைக்‌ 
கிறார்கள்‌. 


இவர்‌ வில்பிடித்த வேலவர்‌; போருக்குப்‌ புறப்படத்‌ 
தயாராகிறார்‌; இடதுகாலைத்‌ தூக்கித்‌ தன்‌ வாகனமாகிய 
மயிலின்மீது வைத்துக்கொண்டு. பாலசுப்பிரமணிய 
நிலை. நான்கு கைகள்‌. வலதுகைகளில்‌ வேலும்‌ பாண 
மும்‌; இடது கைகளில்‌ வச்சிரமும்‌ வில்லும்‌. மயில்‌ தன்‌ 
னுடைய இறகை உதறிக்கொண்டு புறப்படத்‌ தயாராக 
நிற்கிறது. 


ஒருருவில்‌ ஈருருவம்‌ தோன்றுகிறது. வலதுபக்கம்‌ 
சிவனுரு. இடதுபக்கம்‌ திருமாலுரு. இதனைக்கண்டே 
“அரியலால்‌ தேவியில்லை ஐயன்‌ ஐயாறனார்க்கே' என்று 
அருளிச்‌ செய்கின்றார்‌ அப்பர்சுவாமிகள்‌. வலதுமுடி 
s rugi. இடதுமுடி இரத்தினக்‌ கிரீடம்‌. வலதுகை 
களிலே மழுவும்‌ அபயமும்‌. இடதுகைகளிலே சங்கும்‌ 
ஊருஹஸ்தமும்‌. அரையிலே வலதுபக்கம்‌ புலித்தோல்‌ 
கச்சை. இடதுபக்கம்‌ பீதாம்பரம்‌. இவ்வளவும்‌ சிவ - 
விஷ்ணுக்கள்‌ இணைந்த தன்மையைக்‌ காட்டுகின்‌ றன. 


இது சிற்பத்திறமைக்கு ஓர்‌ உதாரணமாக விளங்‌ 
GUSI மரவேலைபோன்ற கருங்கற்‌ சிற்பவேலை. அந்‌ 
தக்காலத்திலே சிற்பசாஸ்திரிகள்‌ திருப்பணி ஓப்பந்தம்‌ 
செய்து கொள்ளுகிறபொழுது ஆவுடையார்கோயில்‌ 
கொடுங்கையும்‌, திருவீழிமிழலை வெளவால்நத்தி மண்‌ 
டபமும்‌, கடாரங்கொண்டான்‌ திருமதிலும்‌ தவிர ஏனைய 
திருப்பணிகளைப்போலச்‌ செய்து கொடுப்பேனாகவும்‌ 
என்று எழுதிக்‌ கைச்சாத்திட்டுக்‌ கொடுப்பார்களாம்‌. 
பாருங்கள்‌ கொடுங்கைவேலை எவ்வளவு அருமை 
யானது என்பதை. இதோ தெரிவது கொடுங்கையின்‌ 
ஓரு மூலையின்‌ இணைப்புவேலை. சாத்து எனப்படும்‌ 
கைமரங்களின்‌ வளைவு சித்திர வேலைப்பாடுகளோடு 
பிணைந்து நிற்கின்றன. அவற்றின்‌ இடையே முட்டு 
முட்டாகத்‌ தெரிவன குமிழ்‌ ஆணிகள்‌. மேல்பலகை 
காலங்குலகனமுள்ள கருங்கற்பலகை. யாவும்‌ கருங்கற்‌ 
சிற்பம்‌. ஏதோ பார்க்க எளிமையாகக்காணப்பட்டரலும்‌ 
சிற்பியின்‌ கைவன்மை எவ்வளவுதூரம்‌ கடினமான 
கருங்கல்லிற்‌ செயற்பட்டிருக்கவேண்டும்‌ என்று கருது 
கின்றபோதுதான்‌ இதன்‌ அருமை அறியப்படும்‌. 


வீரமும்‌ இளமையும்‌ தோன்ற இடது கைமீனால்‌ 
மீசையை முறுக்கிக்கொண்டிருக்கிறான்‌ இம்மறவன்‌. 
தமிழ்மக்கள்‌ வைத்துக்கொள்ளும்‌ மீசை, தலையலங்‌ 
காரம்‌, அணிவகைகள்‌, ஆடை அணியுமுறை, காலணி 
கள்‌, காதணிகள்‌ இவற்றைக்‌ காணலாம்‌. 


17 


இவள்‌ வலது கையில்‌ பூங்கொத்தையும்‌, இடது 
கையில்‌ லாகவமாக ஆடையின்‌ தலைப்பையும்‌ பிடித்‌ 
துக்கொண்டிருப்பதைப்‌ பார்க்‌ கிறோம்‌. இவளது முகத்‌ 
தில்‌ காமக்குறிப்பும்‌ - நாணமும்‌ கலந்த பாவம்‌ வெளிப்‌ 
படுகிறது. இளமை நலம்‌ பொலியப்‌ பெண்மைநிலை 
யின்‌ பரிபூரணத்தன்மையைக்‌ காட்டி நிற்பதைப்‌ பார்க்‌ 
கின்றோம்‌. இதிலும்‌, நாம்‌ நாகரிக சின்னங்களாகிற 
ஆடை அணிகள்‌, பெண்களின்‌ தலையலங்காரம்‌ முதலி 
யவைகளோடு, சிருங்கார நடனமாகிற நடனபேதத்‌ 
தையும்‌ அறிகிறோம்‌. 


இத்தகைய வடிவங்களைக்‌ கோயில்‌ சிற்பங்களில்‌ 


காண்பதாலேயே நம்‌ முன்னோருடைய வாழ்வியற்‌ கலை 
களை இன்று நாம்‌ கண்டறியமுடிகிறது. 


ட்டம்‌ பழம மல மமம்‌ 
m ik 711. 


ALGA O OA Of 


dr 


பரிசதீட்சை நயனதிட்சையும்‌ உபதேசமும்‌ பூவார்‌ அடிச்சுவடு பொறித்தல்‌ 


= E >= AN ili ll A 
S அதி Sir Ze = அட அ 


திருவாதவூரர்‌ திருப்பணி செய்விக்கின்றார்‌. பணிகள்‌ விரைவாக நடக்கின்றன. 


இதோ சுகாசனத்தில்‌ இருப்பவர்‌, அன்பும்‌ ஆட்சி 
யும்‌ சிறந்த அமைச்சரிடத்தில்‌ அருளும்‌ கவிகையம்‌ 
சுரக்கச்செய்து வாதவூரரை மாணிக்கவாசகராக்கிய 
அரிமர்த்தன பாண்டியர்‌. இவரைச்‌ சிலையில்‌ சிற்பமாக 
வடிக்கத்‌ தொடங்கிய சிற்பியின்‌ உள்ளத்திலே, எத்‌ 
தனையோ மன்னாதி மன்னர்கள்‌ மண்ணை ஆண்டிருக்‌ 
கிறார்கள்‌; எல்லோருமா எங்களைப்‌ போன்றவர்களால்‌ 
சிற்பத்தில்‌ செதுக்கப்பட்டார்கள்‌; இவர்தான்‌ அருள்‌ 
வாழ்வில்‌ பங்குகொண்டவர்‌; வாதவூரரிடம்‌ மறைந்‌ 
திருந்த சிவச்சோதி அவரிடம்‌ வெளிப்படத்‌ துணையா 
யிருந்தவர்‌ என்ற எண்ணம்‌ நிலவியிருக்கவேண்டும்‌. 
அதலால்‌, அரச உடையில்‌ எல்லா அங்கங்களையும்‌ 
அதற்குரிய ஆடையணிகளோடு அமைத்தாலும்‌, இவ 
ரையும்‌ மந்திரியாக வைத்து வேலை வாங்கிவிட்டோமே; 
குறித்த காலத்திலே குதிரை கொண்டுவராமைக்காகக்‌ 
கொடுமைப்படுத்திவிட்டோமே என்ற அச்சம்‌ முகத்தில்‌ 
காட்சியளிக்க அமைத்திருக்கிறான்‌. ஊன்றி அனுபவி 
யுங்கள்‌. 


ஏற்றறியாக்‌ கையானாம்‌ ஏறுடையான்‌ பரிமாவில்‌, வீற்றிருந்தே வேந்தன்‌ தரு பொன்னாடைப்‌ பரிசிலைத்தன்‌, 
தாற்றுக்கோ லாலேந்தித்‌ தன்தலைமை தோற்றுவித்தல்‌. 


நரியைக்‌ குதிரைப்‌ பரியாக்கி ஞாலமெல்லாம்‌ நிகழ்வித்த நல்லருள்‌ 


23 


நடுப்பகலில்‌ சுடுமணலில்‌ நல்லடியார்‌ 9 நற்றியிலே 
சுடுசெங்கல்‌ ஏற்றிவைத்துத்‌ துயரமிகத்‌ தண்டித்தல்‌. 


2மனிப்‌ புனிதன்‌. 


புண்சுமந்த0 


ளும்‌ - 


© 


D பரிசுபடைத்த 


பண்சுமந்த பாட 


ión = = = = 


=- 


iii- 


முடிமன்னன வாதவூரடிகள்‌ திருவடிகளில்‌ வணங்குதல்‌ 


து. 


திருச்சாழல்பாடி, ஊமைப்பெண்ணைப்‌ பேசவைத்த 


திருவா சகமென்னுஞ்‌ செந்தமிழின்‌ பெருநூலை 
அம்பலத்தான்‌ படியெடுத்து அனைவருக்கும்‌ உவந்தளித்தல்‌ 


= 


en 
SOTO: 


இல: 


மாணிக்கவாசகர்‌ திருவாசகத்திற்குப்பொருள்‌ அம்பலக்‌ கூத்தனே என்று சொல்லிச்‌ சிவச்சோதியிற்‌ கலத்தல்‌ 


Y - 
1: > 
அதர வய NN 


de 


மந்திரி திருவாதவூரர்‌. திருவாதவூரடிகள்‌. திருவாசகத்துடன்‌ மாணிக்கவாசகர்‌. 


< en 
ஆ. ப! 1 


தில்லை மூவாயிரவர்போல இந்தத்‌ தலத்தில்‌ பூசிப்‌ 
பவர்கள்‌ முந்நூறு அந்தணர்கள்‌. இவர்கள்‌ நம்பி 
யார்கள்‌ என வழங்கப்படுவர்‌. தில்லையில்‌ தில்லைவா 
மந்தணர்களுள்‌ நடராஜப்‌ பெருமானும்‌ ஒருவராக 
விளங்கியது போலவே இத்தலத்தில்‌ ஆன்மநாதர்‌ 
முந்நூற்றுவரில்‌ ஒருவராக விளங்குகிறார்‌. 


ஒருகாலத்தில்‌ பாண்டிய மன்னன்‌, ஆன்மநாதர்‌ 
பூஜைக்காக முந்நூறு பிராமணர்களைக்‌ காசியிலிருந்து 
இங்குக்‌ குடியேற்றினான்‌. அவர்களுக்குப்‌ பொன்னாடை 
வழங்கக்கரு கி, முந்நூறு ஆடைகளை எண்ணி எடுத்‌ 
துக்கொண்டு முறையே கொடுத்துவந்தான்‌. முடிவில்‌ 
ஒன்று எஞ்சியது. அரசன்‌ எங்கே ஒருவர்‌ என்று 
கவன்றான்‌. ஆன்மநாதர்‌ கிழவேதியராக வந்து பொன்‌ 
னடையைப்பெற்றுத்‌ திருநீறு அளித்து மறைந்தார்‌. 
மறுநாள்‌ மன்னன்‌ தாண்‌ அளித்த ஆடை ஆனமநாதர்‌ 
திருமேனியில்‌ விளங்குவதைக்கண்டான்‌. நாம்‌ நேற்று 
அளித்த ஆடை இறைவன்மீது விளங்கக்‌ காரணம்‌ 
என்ன என்று ஐயுற்றான்‌. இறைவன்‌ அசரீரியாக நாம்‌ 
முந்நூற்றுவரில்‌ ஓருவர்‌ என்று திருவாய்மலர் ந்தார்‌. 
அவர்கள்‌ பெருமையை அறிந்த அரசன்‌ அவர்களுக்கு 
வீடும்‌ நிலமும்‌ வழங்கிப்‌ பாதுகாத்துவந்தான்‌. அவர்‌ 
கள்‌ மனைவி மக்களுடன்‌ வாழுகினறகாலத்தில்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு. வேத அத்தியயனம்‌ செய்விக்கத்‌ தக்க 


31 


